ஸ்ரீ கணநாயகாஷ்டகம்‌ 


உ 
மறிவமயம்‌ 

ஓம்‌ ஸ்ரீக*ணபதயே நம: 
ன 


ள்ள்ராண்‌ னா: 


॥ ஸ்ரீ கணநாயகாஷ்டகம்‌ ॥ 
॥ ஊராக ॥ 


தமிழ்‌ உரை: 
ஆங்கீரஸு வே. சுப்பிரமணிய சர்மா 


ணர்‌ எண்‌ எனு | 
என்‌ கொள்ள்‌ என்‌ ஈரா ॥ $ ॥ 


ஏகத*ந்தம்‌ மஹாகாயம்‌ தப்தகாஞ்சனஸன்னிப*ம்‌ | 
லம்போ”த*ரம்‌ விமாலாக்ூஷம்‌ வந்தே “(அஹம்‌ க*ணநாயகம்‌ ॥ 1 ॥ 


1. ஒற்றைத்‌ தந்தம்‌ உடையவரும்‌, பெரிய உடம்பை உடையவரும்‌, உருக்கி 
வார்த்த தங்கத்தைப்‌ போன்றவரும்‌, பானை போன்ற வயிற்றை உடையவரும்‌, அகல 
மான கண்களை உடையவருமான கணநாயகப்‌ பெருமானை நான்‌ வணங்குகிறேன்‌ 


ள்னிணா்ள்‌ ளா ணி ளி | 
எண்கள்‌ சினி எரா ॥ 2 ॥ 
மெளஞ்ஜீக்ருஷ்ணாஜினத*“ரம்‌ நாக*யஜ்ஞோபவீதினம்‌ | 
பா“லேந்து“றகலம்‌ மெளளெள வந்தே “(அஹம்‌ க*ணநாயகம்‌ ॥ 2 ॥ 


2. தருப்பைப்‌ புல்லும்‌ மான்தோலும்‌ தரிப்பவரும்‌, பாம்பையே பூணூலாக 
உடையவரும்‌, இளம்பிறைச்‌ சந்திரனைத்‌ தலையில்‌ தரித்தவருமான கணநாயகப்‌ 
பெருமானை நான்‌ வணங்குகிறேன்‌. 


ட 


ஸ்ரீ கணநாயகாஷ்டகம்‌ 


ண ளை கர்‌ ளா | 

%ு கே டி 
கண்‌ ள்‌ ௭-58 எக ॥ 3 ॥ 
சித்ரரத்னவிசித்ராங்க“ம்‌ சித்ரமாலாவிபூ“ஷிதம்‌ | 
காமரூபத*ரம்‌ தே*வம்‌ வந்தே“ (அஹம்‌ க“ணநாயகம்‌ ॥ 3 ॥ 


3. அழகிய இரத்தினம்‌ போன்ற விசித்திரமான அவயவங்களை உடையவரும்‌, 
அழகிய மாலைகளால்‌ அலங்கரிக்கப்பட்டவரும்‌, தான்‌ விரும்பிய ரூபத்தைத்‌ தரிப்பவ 
ரும்‌, தேவருமான கணநாயகப்‌ பெருமானை நான்‌ வணங்குகிறேன்‌. 


௭௭௭௭ YAS எரா எரா | 
ளர்‌ ச்‌ என்‌ TATA ॥ ¥ ॥ 

க£ஜவக்த்ரம்‌ ஸுரஸ்ரேஷ்ட“ம்‌ கர்ணசா மரபூ*ஷிதம்‌ | 
பாணறாங்குறத“ரம்‌ தேவம்‌ வந்தே“(அ)ஹம்‌ க*ணநாயகம்‌ ॥ 4 ॥ 


4. யானைமுகத்தோடு கூடியவரும்‌, தேவர்களுக்குள்‌ சிறந்தவரும்‌, சாமரம்‌ 
போன்ற காதுகளை உடையவரும்‌, பாசம்‌ - அங்குசம்‌ இவைகளைத்‌ தரிப்பவரும்‌, 
தேவருமான கணநாயகப்‌ பெருமானை நான்‌ வணங்குகிறேன்‌. 


கான சோ | 
ளனர்‌ எனளிம்‌ எ ரை ॥ ட ॥ 


மூஷகோத்தமமாருஹ்ய தே£வாஸுரமஹாஹவே | 
யோத்‌:“து-காமம்‌ மஹாவீர்யம்‌ வந்தே“(அ)ஹம்‌ க“ணநாயகம்‌ ॥ 5 ॥ 


5. உயர்ந்த மூஷிகவாஹனத்தின்‌ மேல்‌ இருப்பவரும்‌, தேவர்களுக்கும்‌ 
அ௭ஸுாரர்களுக்கும்‌ இடையே ஏற்பட்ட பெரும்‌ போரில்‌ போரிட விருப்பம்‌ உடைய 
வரும்‌, பெரும்‌ வீரத்தை உடையவருமான கணநாயகப்‌ பெருமானை நான்‌ வணங்கு 
கிறேன்‌. 


அஎ. கடா ன௨்காறனள | 

ணர்‌ WETaTE எண ॥ 6 ॥ 
யக்ஷ-கின்னர-க£ந்த*ர்வ-ஸித்‌சத“வித்‌௫யாத*ரைஸ்ஸதா? | 
ஸ்தூயமானம்‌ மஹாபா£ஹுூம்‌ வந்தேோஹம்‌ காணநாயகம்‌ ॥ 6 ॥ 


6. யக்ஷர்‌, கின்னரர்‌, கந்தர்வர்‌, ஸித்தர்‌, வித்யாதரர்களால்‌ எப்பொழுதும்‌ 
வணங்கப்படுபவரும்‌, பெரிய கைகளை உடையவருமான கணநாயகப்‌ பெருமானை 
நான்‌ வணங்குகிறேன்‌. 


்‌ 


ஸ்ரீ கணநாயகாஷ்டகம்‌ 


காகா எள்‌: ஏரா | 
Wf என்‌ எ TUT ॥ 6 ॥ 


அம்பி” காஹ்ருத*யானந்த“ம்‌ மாத்ருபி*: பரிவேஷ்டிதம்‌ | 
ப“க்தப்ரியம்‌ மதோ:ன்மத்தம்‌ வந்தே“(அ)ஹம்‌ க“ணநாயகம்‌ ॥ 7 ॥ 


7. அம்பிகையின்‌ ஹ்ருதயத்தில்‌ ஆனந்தத்தை உண்டாக்குபவரும்‌, ஸப்த 
மாதாக்களால்‌ சூழப்பட்டவரும்‌, பக்தர்களுக்கு இஷ்டமானவரும்‌, மதம்பிடித்த யானை 
க்கு ஒப்பானவருமான கணநாயகப்‌ பெருமானை நான்‌ வணங்குகிறேன்‌. 


எள்ள ௭௪ எர | 
எள்ள்னைளளர்‌ Tat ஈரானை ॥ 6 ॥ 
ஸர்வவிக்சனஹரம்‌ தேவம்‌ ஸர்வவிக்‌சனவிவர்ஜிதம்‌ | 
ஸர்வஸித்‌“தி“ப்ரதா“தாரம்‌ வந்தே“ஹம்‌ க“ணநாயகம்‌ ॥ 8 ॥ 


8. எல்லாவிதமான இடையூறுகளையும்‌ அழிக்கும்‌ கடவுளானவரும்‌ எல்லா 
விதமான இடையூறுகளும்‌ நீங்கினவரும்‌, அனைத்து விதமான ஸித்திகளையும்‌ கொடு 
ப்பவருமான கணநாயகப்‌ பெருமானை நான்‌ வணங்குகிறேன்‌. 


ராசன்‌ ரச்‌ ஏ: ரேர்‌ ஏ: | 

ணன எளி கொள்ளா ௭௭ ॥ 
க“ணாஷ்டகமித”“ம்‌ புண்யம்‌ ய: படே”த்ஸததம்‌ நர: | 

ஸித்‌* த*யந்தி ஸர்வகார்யாணி வித்‌“யாவாந்த*னவான்‌ ப*வேத்‌ ॥ 


9. புண்ணியமான இந்த கணநாயகாஷ்டத்தை எந்த மனிதன்‌ எப்போதும்‌ படிக்‌ 
கிறனோ அவன்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ வெற்றி பெறுவதுடன்‌, படிப்பு, செல்வம்‌ 
முதலியவைகளையும்‌ அடைகிறான்‌. 


சிவம்‌ 


